உண்மையான ஆசீர்வாதம்‌ 


அவள்‌ கர்ப்பத்திலே பிள்ளைகள்‌ ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. 
அப்பொழுது அவள்‌: இப்படியானால்‌ எனக்கு எப்படியோ என்று சொல்லி, 
கர்த்தரிடத்தில்‌ விசாரிக்கும்படி போனாள்‌. அதற்குக்‌ கர்த்தர்‌: இரண்டு 
ஜாதிகள்‌ உன்‌ கர்ப்பத்தில்‌ உண்டாயிருக்கிறது. இரண்டுவித ஜனங்கள்‌ 
உன்‌ வயிற்றிலிருந்து பிரியும்‌. அவர்களில்‌ ஒரு ஜனத்தார்‌ மற்ற 
ஜனத்தாரைப்பார்க்கிலும்‌ பலத்திருப்பார்கள்‌, மூத்தவன்‌ இளையவனைச்‌ 
சேவிப்பான்‌ என்றார்‌. ஆதியாகமம்‌ 25:22,23 


ஒவ்வொரு மனிதனை தேவன்‌ உருவாக்கியதற்கும்‌ ஒரு திட்டம்‌ உண்டு; என்றாலும்‌ 
அதனை எந்த மனிதன்‌ தன்‌ வாழ்வில்‌ புரிந்துகொள்கிறானோ அவனே அத்திட்டத்தைச்‌ 
செய்து முடிக்கிறான்‌. 'பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதாவின்‌ சித்தத்தின்படி 
செய்கிறவனேயல்லாமல்‌, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறனவன்‌ 
அதில்‌ பிரவேசிப்பதில்லை' என்பதுதானே இயேசுவின்‌ வாய்மொழி. உம்முடைய நாமத்தில்‌ 
நாங்கள்‌ பிசாசுகளைத்‌ துரத்தினோம்‌, தீர்க்கதரிசனங்களை சொன்னோம்‌' என்று 
சொன்னாலும்‌, அவை அனைத்தும்‌ பிதாவின்‌ சித்தத்திற்கு ஏற்றபடி செய்யப்படவில்லை 
என்றால்‌ நாம்‌ பரலோகத்தில்‌ பிரவேசிக்க இயலாது. 


ரெபேக்காளின்‌ கர்ப்பத்தில்‌ பிள்ளைகள்‌ வளரும்போதே தேவன்‌ அவளது 
பிள்ளைகளைக்‌ கொண்டு தான்‌ செய்யப்போகும்‌ திட்டத்தை ரெபேக்காளுக்கு அறிவித்தார்‌; 
அதை ஈசாக்கும்‌ அறிந்திருந்தான்‌. தேவ திட்டத்தை ஈசாக்கு அறிந்திருந்தபோதிலும்கூட 
ஒரு நிலையில்‌ அவன்‌ தடூமாறுகிறவனாகவே காணப்படூகின்றான்‌. இப்பூமியில்‌ சபை 
செயல்படவேண்டிய நோக்கத்தை தேவன்‌ வேதத்தில்‌ தெளிவாக எழுதிவைத்திருக்கின்றார்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌ நம்மிடத்தில்‌ வரும்போது நாம்‌ பலனடைந்து அவருக்கு 
சாட்சிகளாயிருப்போம்‌' என்பதே வேதத்தின்‌ சத்தியம்‌. இரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு 
மானிடருக்கும்‌ தேவன்‌ கொடுக்கும்‌ அழைப்பு “எனக்குப்‌ பின்னே வா, நான்‌ உன்னை 
மனிதர்களைப்‌ பிடிக்கிறவனாக்குவேன்‌' என்பதே. சபையே பூமிக்கு உப்பாயிருப்பது 
மாத்திரமல்ல, கர்த்தரின்‌ ஞானத்தை ஆகாய மண்டலங்களிலிருக்கும்‌ 
துரைத்தனங்களுக்கும்‌, பூமியில்‌ இருக்கும்‌ துரைத்தனங்களுக்கும்‌ வெளிப்படுத்தவேண்டும்‌ 
என்பதே சபையைக்‌ குறித்து தேவனின்‌ திட்டமாயிருக்கிறது. ஆனால்‌, சபையோ தேவ 
திட்டத்தை அறிந்திருந்தபோதிலும்‌, சில நேரங்களில்‌ ஈசாக்கைப்போல தடூமாறுகின்றது. 


திட்டத்தை மறந்து தடுமாறும்‌ திருச்சபை 


ஈசாக்கு முதிர்வயதானதினால்‌ அவன்‌ கண்கள்‌ இருளடைந்து 
பார்வையற்றுப்போனபோது, அவன்‌ தன்‌ மூத்த குமாரனாகிய ஏசாவை 
அழைத்து, என்‌ மகனே என்றான்‌. அவன்‌, இதோ, இருக்கிறேன்‌ என்றான்‌. 
அப்பொழுது அவன்‌: நான்‌ முதிர்வயதானேன்‌, என்‌ மரணம்‌ இன்ன நாளில்‌ 
என்று அறியேன்‌. ஆகையால்‌, நீ உன்‌ ஆயுதங்களாகிய உன்‌ 
அம்பறாத்தூணியையும்‌ உன்‌ வில்லையும்‌எடுத்துக்கொண்டு 
வனத்துக்குப்போய்‌, எனக்காக வேட்டையாடி, அதை எனக்குப்‌ 
பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாகச்‌ சமைத்து, நான்‌ புசிக்கவும்‌, 
நான்‌ மரணமடையுமுன்னே என்‌ ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும்‌, 
என்னிடத்தில்‌ கொண்டுவா என்றான்‌. ஆதியாகமம்‌ 27:1-4 


தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட தனது பிள்ளைகளைக்‌ குறித்த தேவ திட்டம்‌ என்ன 
என்று ஈசாக்கு நன்கு அறிந்திருந்தான்‌. இளைய குமாரன்‌ மூத்த குமாரனைக்‌ காட்டிலும்‌ 
பலத்தவனாயிருப்பான்‌ என்று தேவனே ஈசாக்கிற்கு அறிவிக்கிறார்‌. தனக்குப்‌ 
பிறக்கப்போகிற பிள்ளைகளைக்‌ குறித்த தேவதிட்டத்தை ஈசாக்கு அறிந்திருந்தபோதிலும்‌, 
மூத்த குமாரன்‌ மேலேயே அவனுக்கு பற்றுதல்‌ அதிகமிருந்தது; அதற்குக்‌ காரணம்‌ 
போஜனம்‌ அவனது கண்களை மறைத்ததே. வேட்டையாடப்பட்டவைகளின்‌ மேல்‌ ஈசாக்கு 
அதிக பிரியமுள்ளவனாயிருந்தான்‌. எனவே எனக்காக வேட்டையாடி, எனக்கு பிரியமான 
பதார்த்தங்களாக சமைத்துக்கொண்டு வா என்று ஏசாவினிடம்‌ கேட்கின்றான்‌ (ஆதி 27:4). 
குமாரர்களைக்‌ குறித்த தேவ திட்டத்தை அறிந்திருந்தவனாயிருந்தாலும்‌, 
வேட்டையாடூவதில்‌ பிரியமுள்ளவனாயிருந்த ஈசாக்கு தேவனது வெளிப்பாட்டை 
மறந்துவிட்டு, தன்‌ மாம்சத்தின்‌ விருப்பத்தை ஏசாவினிடத்தில்‌ வெளிப்படுத்துகின்றான்‌. 
நமக்குப்‌ பிரியமானவைகளக்‌ காட்டிலும்‌ தேவனுக்குப்‌ பிரியமானவைகளை நாடூவதே 
மேலானது. எப்போது நாம்‌ நம்முடைய ஆசைகளை, விருப்பங்களை நிறைவேற்ற விரும்பி 
தேவ சத்தத்தையும்‌ திட்டத்தையம்‌ அலட்சியம்‌ பண்ணுகின்றோமோ அப்போதே நாம்‌ 
ஓட்டத்தில்‌ தடூமாறத்‌ தொடங்குகின்றோம்‌. ஈசாக்கு தேவ சத்தத்தைக்‌ கேட்டவன்‌ 
மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து நூறு மடங்கான ஆசீர்வாதத்தையும்‌ 
பெற்றவனாயிருந்தான்‌; ஆனாலும்‌, அவனது உள்ளான மனதில்‌ தேவ திட்டத்தை 
ஒதுக்கிவிட்டு மூத்த குமாரனாகிய ஏசாவுக்கு ஆசீர்வாதம்‌ வரவேண்டும்‌ என்ற நோக்கத்தில்‌ 
செயல்படுகின்றான்‌. 


கிறிஸ்துவினுடையவர்கள்‌ தங்கள்‌ மாம்சத்தையும்‌ அதின்‌ ஆசை 
இச்சைகளையும்‌ சிலுவையில்‌ அறைந்திருக்கிறார்கள்‌. நாம்‌ ஆவியினாலே 
பிழைத்திருந்தால்‌, ஆவிக்கேற்றபடி நடக்கவும்‌ கடவோம்‌. வீண்‌ புகழ்ச்சியை 
விரும்பாமலும்‌, ஒருவரையொருவர்‌ கோபமூட்டாமலும்‌, ஒருவர்மேல்‌ 
ஒருவர்பொறாமைகொள்ளாமலும்‌ இருக்கக்கடவோம்‌. கலாத்தியர்‌ 5:24-26 


நமக்குப்‌ பிரியமானவைகளை நிறைவேற்றும்‌ எண்ணத்தில்‌ நாம்‌ 
செயல்படுகிறவர்களாக  மாநிவிடும்போது, தேவன்‌ நமக்கு வைத்திருக்கிற பெரிய 
திட்டத்தை நாம்‌ நிறைவேற்றக்கூடாதவர்களாக மாறி தடூமாறத்‌ தொடங்குகின்றோம்‌. 
தவறுதலாக ரெபேக்காள்‌ யாக்கோபை ஆசீர்வாதம்‌ பெற அழைத்துவந்தபோதிலும்‌ 
மூத்தவன்‌ இளையவனை சேவிப்பான்‌' என்ற தேவ திட்டத்தை பிள்ளைகள்‌ கர்ப்பத்தில்‌ 
வளரும்போதே அவள்‌ நன்கு அறிந்திருந்தாள்‌. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து, அவனை 
ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில்பெண்கொள்ளாமல்‌, 
சர்வவல்லமையுள்ள தேவன்‌ உன்னை ஆசீர்வதித்து, நீ பல ஜனக்கூட்டமாகும்படி 
உன்னைப்‌ பலுகவும்‌ பெருகவும்‌ பண்ணி, தேவன்‌ ஆபிரகாமுக்குக்‌ கொடுத்ததும்‌ நீ 
பரதேசியாய்த்‌ தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக்கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு 
அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும்‌ உன்சந்ததிக்கும்‌ அருளுவாராக என்று சொல்லி, 
(ஆதி 28:1,3,4. ஈசாக்கு தேவனது திட்டத்திற்கு விரோதமாக தவறாக ஆலோசனை 
செய்துவிட்டபோதிலும்‌, தீர்மாணித்துவிட்டபோதிலும்‌, தனது தீர்மாணத்திற்கு சாதகமாக 
ஏசாவை ஈசாக்கு அனுப்பிவிட்டபோதிலும்‌, தேவன்‌ ரெபேக்காளின்‌ மூலமாக ஈசாக்கை 
தடூத்து நிறுத்தினார்‌. அந்த தடையை ஏசா ஏமாற்றிவிட்டான்‌ என்று சத்தமிட்டாலும்‌, அது 
தேவனால்‌ அனுமதிக்கப்பட்டதே. 


ஆபிரகாம்‌ புறஜாதியாயிருக்கும்போது தேவ திட்டம்‌ அவனது வாழ்க்கையில்‌ 
உண்டானது. ஈசாக்கிற்கு அவன்‌ பலிபீடத்தினண்டையில்‌ நிற்கும்போது தேவ திட்டம்‌ 
வெளிப்பட்டது. ஆனால்‌ யாக்போபிற்கோ தேவனது திட்டம்‌ அவனது தகப்பனாகிய 
ஈசாக்கின்‌ மூலமாகவே வெளிப்பட்டது. 


தேவன்‌ எப்போதும்‌ நம்மிடம்‌ நேரடியாகவே பேசுவார்‌ என்று நாம்‌ எதிர்பார்ப்பது 
தவறு. நம்முடன்‌ நேரடியாக பேசுவதை தேவன்‌ விரும்புபவரே; எனினும்‌, சில நேரங்களில்‌ 
ஆவிக்குரிய நண்பர்கள்‌ மூலமாகவோ, மனைவியின்‌ மூலமாகவோ, தலைவர்களின்‌ 
மூலமாகவோ அல்லது வேறு நபர்களின்‌ மூலமாகவோ நம்மேல்‌ வைத்திருக்கும்‌ 
திட்டத்தை அவர்‌ நமக்கு வெளிப்படுத்துகிறார்‌. சில நேரங்களில்‌ தேவன்‌ 
சத்துருக்களையும்‌ நம்முடன்‌ பேசுவதற்கு உபயோகப்படுத்துகின்றார்‌. பீஹாரிலுள்ள 
ரோத்தாஸ்‌ என்னுமிடத்தில்‌ ஒரு முறை சுவிசேஷம்‌ அறிவிப்பதற்காக நான்‌ 
சென்றிருந்தபோது, முரட்டாட்டமான ஒரு மனிதன்‌ வந்து என்னிடத்திலுள்ள புத்தகங்களை 
எல்லாம்‌ பிடுங்கி கிழித்து எனது முகத்திலேயே எறிந்துவிட்டு என்னை நோக்கி: அந்த 
மலைக்குப்‌ போ; அங்கே நாநூறு கிராமங்கள்‌ இருக்கிறது என்று சொன்னான்‌. 
அப்போதுதான்‌ அந்த மலையில்‌ அத்தனை கிராமங்கள்‌ இயேசுவை அறியாத நிலையில்‌ 
இருக்கின்றன என்பதை நான்‌ அறிந்துகொண்டேன்‌. இந்த அறிவை எனக்கு கொடுத்தது 
எதிரியான அந்த மனிதனே! அந்த மலைக்கு முதன்முதலாக சுவிசேஷம்‌ அறிவிக்கும்‌ 
வாய்ப்பை தேவன்‌ எனக்குக்‌ கொடுத்தார்‌. இன்று அந்த மலையில்‌ 700 க்கும்‌ அதிகமான 
விசுவாசிகள்‌ உட்பட அதிகமான இடங்களில்‌ ஊழியர்கள்‌ மற்றும்‌ பள்ளிகளும்‌ உண்டு. 
அந்த கிராமங்களிலிருந்து ஊழியர்களையும்‌ தேவன்‌ எழுப்பியிருக்கின்றார்‌. தனது 
திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு தேவன்‌ யாரையும்‌ பயன்படுத்தமுடியும்‌. பிரபலமான 
ஊழியர்களின்‌ வாயிலிருந்து மட்டுமல்ல, பிரயோஜனமற்றவர்களின்‌ வாயிலிருந்தும்‌ தேவ 
திட்டம்‌ நமக்கு அறிவிக்கப்படலாம்‌. 


ஆசீர்வாதங்களுக்காக அல்ல 
ஆத்துமாக்களுக்காக உழைப்போம்‌ 


அதற்கு மேலாகக்‌ கர்த்தர்‌ நின்று: நான்‌ உன்‌ தகப்பனாகிய ஆபிரகாமின்‌ 
தேவனும்‌ ஈசாக்கின்‌ தேவனுமாகிய கர்த்தர்‌. நீ படுத்திருக்கிற பூமியை 
உனக்கும்‌ உன்‌ சந்ததிக்கும்‌ தருவேன்‌. உன்‌ சந்ததி பூமியின்‌ 
தூளைப்போலிருக்கும்‌. நீ மேற்கேயும்‌, கிழக்கேயும்‌, வடக்கேயும்‌, 
தெற்கேயும்‌ பரம்புவாய்‌. உனக்குள்ளும்‌ உன்‌ சந்ததிக்குள்ளும்‌ பூமியின்‌ 
வம்சங்களெல்லாம்‌ ஆசீர்வதிக்கப்படும்‌. ஆதியாகமம்‌ 28:13-14 


தேவன்‌ நம்மை ஆசீர்வதிப்பவரே, ஆனால்‌, அதற்காகவே தேவன்‌ என்னை 
தெரிந்துகொண்டிருக்கின்றார்‌, அதற்காகவே தேவன்‌ என்னை இப்பூமியில்‌ 
அனுப்பியிருக்கிறார்‌ என்று நாம்‌ நினைத்தால்‌ அது முற்றிலும்‌ தவறு. எனினும்‌ 
மற்றவர்களின்‌ மூலம்‌ வரும்‌ வார்த்தைகளின்‌ மேல்‌ மாத்திரமே நாம்‌ நம்பிக்கை 


கொண்டிருப்பவர்களாக நாம்‌ மாறிவிடக்கூடாது. அந்த வார்த்தைகளை தேவன்‌ 
நம்மிடத்திலும்‌ உறுதிப்படூத்துகிறவர்‌ என்பதை நாம்‌ 

ஐசுவரியம்‌ இருப்பது மறந்துவிடக்கூடாது.  யாக்கோபிற்கு தன்‌ தகப்பன்‌ 
தவறல்ல, ஆனால்‌ அது மூலமாக தேவ திட்டம்‌ அறிவிக்கப்பட்டபோதிலும்‌, 
நான்‌ இயேசுவின்‌ பின்னால்‌ பின்னதாக தேவன்‌ அதனை தரிசனத்தின்‌ மூலமாக 
செல்வதினாலேயே எனக்கு அவனுக்கு உறுதிப்படுத்துகின்றார்‌. ஆனால்‌, யாக்கோபு 
உண்டாயிற்று என்று ஒருவன்‌ | அதனை தவறாக  புரிந்துகொண்டான்‌. ஆபிரகாம்‌ 
சொல்லவானானால்‌ அது திரளான ஆடுகளையும்‌ மாடுகளையும்‌ உடைய 
தவறு. சீமானாயிருந்தான்‌ என்று வேதம்‌ சொல்லுவதினால்‌, 
ஆடூகள்‌,மாடுகள்‌ வேலைக்காரர்கள்‌, வேலைக்காரிகள்‌ 

போன்றவைகளையே ஆபிரகாமின்‌ ஆசீர்வாதம்‌ என்று யாக்கோபு தவறாக 


நினைத்திருந்தான்‌. நாம்‌ ஜசுவரியவானாகவேண்டும்‌ என்றே தேவன்‌ விரும்புகின்நார்‌, 
ஆபிரகாமின்‌ ஆசீர்வாதம்‌ அவனது சந்ததியாராகிய நமக்கும்‌ உண்டு என்று வளமான 
வாழ்க்கையைக்குறித்த பிரசங்கள்‌ இந்நாட்களில்‌ பிரசங்க பீடங்களில்‌ பெருகிவிட்டன. 


அநேகர்‌ இன்று இந்த மாயையில்‌ சிக்கிவிட்டனர்‌. யாக்கோபு ஆசீர்வாதம்‌ என்பதை 
ஆபிரகாமின்‌ ஐசுவரியம்‌ என்று தவறாக நினைத்துவிட்டபடியினால்‌, அவன்‌ இரவும்‌ பகலும்‌ 
உறங்காமல்‌ மாமனாகிய லாபானின்‌ வீட்டில்‌ உழைத்தான்‌ என்று வேதத்தில்‌ 
காண்கின்றோம்‌. 


மரத்தில்‌ தூக்கப்பட்ட எவனும்‌ சபிக்கப்பட்டவன்‌ என்று எழுதியிருக்கிறபடி, 
கிறிஸ்து நமக்காகச்‌ சாபமாகி, நியாயப்பிரமாணத்தின்‌ சாபத்திற்கு நம்மை 
நீங்கலாக மீட்டுக்கொண்டார்‌. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம்‌ 
கிறிஸ்து இயேசுவினால்‌ புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும்‌, 
ஆவியைக்‌ குறித்துச்‌ சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம்‌ 
விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும்‌ இப்படியாயிற்று. ஆபிரகாமுக்கும்‌ 
அவனுடைய சந்ததிக்கும்‌ வாக்குத்தத்தங்கள்‌ பண்ணப்பட்டன. 
சந்ததிகளுக்கு என்று அநேகரைக்‌ குறித்துச்‌ சொல்லாமல்‌, உன்‌ 
சந்ததிக்கு என்று ஒருவனைக்குறித்துச்‌ சொல்லியிருக்கிறார்‌, அந்தச்‌ சந்ததி 
கிறிஸ்துவே. கலாத்தியர்‌ 3:13,14,16 


நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவனுக்கு 
ஸ்தோத்திரம்‌. அவர்‌ கிறிஸ்துவக்குள்‌ உன்னதங்களில்‌ ஆவிக்குரிய சகல 
ஆசீர்வாதத்தினாலும்‌ நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்‌. எபேசியர்‌ 1:3 


ஆசீர்வாதங்கள்‌ எனும்‌ பதம்‌, கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ இருக்கின்ற ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களையே குறிப்பிடுகின்றது. சகேயு மனந்திரும்பும்போது, தான்‌ தவறாய்‌ 
சம்பாதித்த அனைத்து பொருட்களையும்‌ அவன்‌ கொடுக்க தீர்மாணம்‌ பண்ணியபோது, 
இயேசு சகேயுவை நோக்கி: இவனும்‌ ஆபிரகாமின்‌ குமாரனாயிருக்கிறானே என்று கூறினார்‌. 
ஐசுவரியம்‌ இருப்பது தவறல்ல, ஆனால்‌ அது நான்‌ இயேசுவின்‌ பின்னால்‌ 
செல்வதினாலேயே எனக்கு உண்டாயிற்று என்று ஒருவன்‌ சொல்லவானானால்‌ அது தவறு. 
இம்மைக்காக மாத்திரம்‌ கிறிஸ்துவை நாம்‌ பின்பற்றுகிறவர்களாயிருந்தால்‌, எல்லா 
மனிதர்களைக்‌ காட்டிலும்‌ நாம்‌ பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம்‌ என்றே வேதம்‌ 
எச்சரிக்கின்றது. கோபாக்கினை நாளில்‌ ஐசுவரியம்‌ உதவாது: நீதியோ மரணத்திற்று 
தப்புவிக்கும்‌ (நீதி 11:4). ஜசுவரியவான்‌௧ளே, கேளுங்கள்‌, உங்கள்மேல்‌ வரும்‌ 
நிர்ப்ந்தங்களினிமித்தம்‌ அலறி அழுங்கள்‌. உங்கள்‌ ஐசுவரியம்‌ அழிந்து, உங்கள்‌ 
வஸ்திரங்கள்‌ பொட்டரித்துப்போயின. உங்கள்‌ பொன்னும்‌ வெள்ளியும்‌ துருப்பிடித்தது. 
அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாகச்‌ சாட்சியாயிருந்தது, அக்கினியைப்போல 
உங்கள்‌ மாம்சத்தைத்‌ தின்னும்‌ கடைசிநாட்களிலே பொக்கிஷத்தைச்‌ சேர்த்தார்கள்‌. (யாக்‌ 
5:1-3). 


நாம்‌ பொக்கிஷத்தை வைத்திருப்பது தவறல்ல, ஆனால்‌ நாம்‌ அதனை கடைசி 
நாட்களில்‌ சேர்ப்பதேயே வேதம்‌ எச்சரிக்கின்றது. பணப்பிரியன்‌ பணத்தினால்‌ 
திருப்தியாவதில்லை, செல்வப்பிரியன்‌ செல்வத்தினால்‌ திருப்தியாவததுமில்லை, செல்வம்‌ 
பெருகினால்‌ அதை தின்கிறவர்களும்‌ பெருகுவார்கள்‌. பின்பு ஏன்‌ தேவன்‌ பொன்னையும்‌ 
வெள்ளியையும்‌ உண்டாக்கினார்‌? இவ்வுலகத்திலே ஜசுவரியமுள்ளவர்கள்‌ இறுமாப்பான 
சிந்தையுள்ளவர்களாயிராமலும்‌, நிலையற்ற ஜசுவரியத்தின்‌ மேல்‌ நம்பிக்கை வையாமலும்‌, 
நாம்‌ அனுபவிக்கிறதற்குச்‌ சகலவித நன்மைகளையும்‌ நமக்குச்‌ சம்பூரணமாய்க்‌ கொடுக்கிற 
ஜீவனுள்ள தேவன்மேல்‌ நம்பிக்கை வைக்கவும்‌, நன்மைசெய்யவும்‌, நற்கிரியைகளில்‌ 
ஜசுவரியவான்களாகவும்‌,தாராளமாய்க்கொடுக்கிறவர்களும்‌,உ தாரகுணமுள்ளவர்களுமாயிருக்‌ 
கவும்‌, நித்திய ஜீவனைப்‌ பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காகத்‌ தங்களுக்கு நல்ல 
ஆதாரத்தைப்‌ பொக்கிஷமாக வைக்கவும்‌ அவர்களுக்குக்‌ கட்டளையிடூ (1தீமோ6:17-19). 
நித்திய ஜீவனைப்‌ பற்றிக்கொள்வதற்கு இந்த ஐசுவரியங்களை நாம்‌ 
உபயோகப்படுத்தவேண்டும்‌ என்றெ வேதம்‌ நமக்கு கட்டளையிடுகின்றது. தேவன்‌ நம்மை 
உன்னதத்தின்‌ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால்‌ ஆசீர்வதிக்கவே விரும்புகின்றார்‌. ஆயிரம்‌ 


வருடம்‌ நாம்‌ புமியில்‌ ஆளுவதற்காக தேவன்‌ எல்லாவற்றையும்‌ நமக்காகச்‌ செய்து 
முடித்துவிட்டார்‌. நமது நம்பிக்கை எதின்மேல்‌ இருக்கின்றது? அழிந்துபோகும்‌ பொருட்கள்‌ 
மேலோ. 


யாக்போபு இதனை அறியாததினாலேயே இரவும்‌ 
தேவன்‌ நம்மை பகலுமாக 7 வருடம்‌ ஒரு மனைவிக்கும்‌ அடுத்து 7 வருடம்‌ 
ஆசீர்வதிப்பவரே, மற்றொரு மனைவிக்கும்‌ பின்பு ஆறு வருடம்‌ 
ஆனால்‌, அதற்காகவே பிள்ளைகளுக்குமாக அவன்‌ உழைத்துக்கொண்டேயிருந்தான்‌. 
தேவன்‌ என்னை - எனவே “என்னால்‌ இயன்றமட்டூம்‌ நான்‌ உங்கள்‌ தகப்பனுக்கு 
தெரிந்துகொண்டிருக்கி ஊழியஞ்‌ செய்தேன்‌ என்று நீங்கள்‌ 
a! அதற்காகவே அறிந்திருக்கிறீர்கள்‌. இந்த இருபது வருஷகாலமாய்‌ நான்‌ 
தேவன்‌ ப்‌ உம்மிடத்தில்‌ இருந்தேன்‌. உம்முடைய செம்மறியாடுகளும்‌ 
இப்பூமியில்‌ வெள்ளாடுகளும்‌ சினையழியவில்லை. உம்முடைய 
அனுப்பியிருக்கிறார்‌ மந்தையின்‌ கடாக்களை நான்‌ தின்னவில்லை. பீறுண்டதை 
என்று. நாம்‌ நான்‌ உம்மிடத்துக்குக்‌ கொண்டுவராமல்‌, அதற்காக நான்‌ 
நினைத்தால்‌ அது உத்தரவாதம்பண்ணினேன்‌. பகலில்‌ களவுபோனதையும்‌, 
முற்றிலும்‌ தவறு. இரவில்‌ களவுபோனதையும்‌ என்‌ கையில்‌ கேட்டு வாங்கினர்‌. 
பகலிலே வெயிலும்‌ இரவிலே குளிரும்‌ என்னைப்‌ பட்சித்தது. 
நித்திரை என்‌ கண்களுக்குத்‌ தூரமாயிருந்தது. இவ்விதமாய்ப்‌ பாடூபட்டேன்‌ (ஆதி 31:38- 
40) என்று அவன்‌ சொல்லுகின்றான்‌. யாக்கோபு தான்‌ தவறாக புரிந்துகொண்டதை 
அறிந்தபோதோ, அவர்‌: நான்‌ போகட்டும்‌, பொழுது விடிகிறது என்றார்‌. அதற்கு அவன்‌: நீர்‌ 
என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மைப்‌ போகவிடேன்‌ என்று விண்ணப்பம்‌ செய்கின்றான்‌ 
(ஆதி 32:26). இரண்டு பரிவாரங்களை உடையவனாக அவன்‌ மாறிய பின்னும்‌ எந்த 
ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில்‌ வேண்டுகின்றான்‌. தனக்கு இருக்கும்‌ ஜசுவரியங்கள்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ அல்ல என்பதை யாக்கோபு தெளிவாக புரிந்துகொண்டபின்பே 
உண்மையான ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றுக்கொள்ளும்படிக்கு வேண்டுதல்‌ செய்கின்றான்‌. 
யாக்கோபை அவ்விடத்திலிருந்து புறப்படச்‌ செய்யும்படிக்கு தேவன்‌ அவனது 
குடும்பத்திலேயே கிரியையைத்‌ தொடங்கினார்‌. அந்த பிரச்சனைக்குப்‌ பின்பே அவன்‌ 
அவ்விடத்தை விட்டூப்‌ புறப்பட்டான்‌. நம்முடைய சிந்தனைகளை நாம்‌ நித்திய ஜீவனின்‌ 
மேல்‌ திருப்பும்படிக்குத்‌ தேவன்‌ சில வேளைகளில்‌ நாம்‌ சுகமாய்‌ வாழ்ந்துகொண்டிருக்கும்‌ 
கூட்டை கலைக்கின்றார்‌. 


இம்மைக்காகவும்‌, இவ்வுலகத்தின்‌ ஆசீர்வாதங்களுக்காகவும்‌ அல்ல 
தேவனுக்காகவும்‌, தேவதிட்டங்களையும்‌ அவரது சித்தங்களையும்‌ 
நிறைவேற்றுகிறவர்களாகவும்‌ நாம்‌ காணப்படூுவோமாயின்‌, நம்முடைய பொக்கிஷங்கள்‌ 
பரலோகத்தில்‌ சேர்க்கப்படும்‌. ஆஸ்திகளை பெருக்கிக்கொண்டு, ஆத்தும 


பாரமில்லாதவர்களாயல்ல,  உன்னதத்தின்‌  ஆசீர்வாதங்களினால்‌ அனுதினமும்‌ நம்‌ 
வாழக்கை நிரம்ப செயல்படுவோம்‌. 


